﻿31. அவன் ஆதமுக்கு எல்லாப் (பொருட்களின்) பெயர்களையும் கற்றுக்கொடுத்தான். பின்னர், அவற்றை வானவர்களுக்குக் காட்டி, "நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால், இவற்றின் பெயர்களை எனக்குத் தெரிவியுங்கள்" என்று கூறினான்.
32. அதற்கு அவர்கள், "நீ தூயவன்; நீ எங்களுக்குக் கற்றுக் கொடுத்ததைத் தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. நீயே நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய்" என்றனர்.
33. (அப்போது அல்லாஹ் ,) "ஆதமே! அவற்றின் பெயர்களை அவர்களிடம் எடுத்துக்கூறுக" என்றான். அவர் அவற்றின் பெயர்களை எடுத்துக்கூறியபோது, "நான் வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை அறிவேன்; மேலும், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்துவைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா?" என்று அல்லாஹ்  கேட்டான்.
----------------------------------------------
இங்கு ஆதிமனிதர் ஆதம் (அலை) அவர்களின் சிறப்பை இறைவன் எடுத்துரைக்கின்றான்; வானவர்களைவிட ஆதம் எந்த வகையில் சிறந்தவர் என்பதைச் சுட்டிக்காட்டுகின்றான்; அனைத்துப் பொருட்களின் பெயர்கள் பற்றிய அறிவை வானவர்களுக்கு வழங்காமல், ஆதமுக்கே தான் வழங்கி அவரைச் சிறப்பித்ததாகக் குறிப்பிடுகின்றான்.
இது, ஆதம் (அலை) அவர்களுக்கு வானவர்கள் சிரம்பணிந்ததற்குப் பின்னர் நடந்த நிகழ்வாகும். அப்படியிருக்க, சிரம்பணிந்த நிகழ்ச்சியைப் பின்னாலும், இந்த நிகழ்வை முன்னாலும் இறைவன் குறிப்பிட்டதற்குக் காரணம், முந்தைய வசனத்துடனான தொடர்பே ஆகும். ஓர் இனத்தைப் படைக்கப் போவதாக இறைவன் தெரிவித்தபோது, அதிலுள்ள இரகசியத்தை அறிந்திராத வானவர்கள் "பூமியில் குழப்பம் செய்வோரையா நீ படைக்கப்போகிறாய்?" என்று வினவினர்.
அதற்கு இறைவன் "நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன்" என்று தெரிவித்தான். அதன் தொடர்ச்சியாக, வானவர்களுக்கு வழங்கப்பெறாத கல்வியறிவு அந்த "கலீஃபா"வான ஆதமுக்கு வழங்கப்பெற்றதன் மூலம், அவரைத் தான் மேன்மைப்படுத்திய இரகசியத்தை இங்கு இறைவன் விவரிக்கின்றான்.

பெயர்களைக் கற்றுக்கொடுத்தான் 
---------------------
"அவன் ஆதமுக்கு எல்லாப் (பொருட்களின்) பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான்" எனும் தொடருக்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கமளிக்கையில், "அல்லாஹ் , ஆதம் (அலை) அவர்களுக்கு, அவர்களுடைய வழித்தோன்றல்களில் ஒவ்வொரு மனிதரின் பெயரையும், அதைப் போன்றே, ஒவ்வொரு பிராணியின் பெயரையும் கற்றுக்கொடுத்தான். இது ஒட்டகம்; இது கழுதை; இது குதிரை என்று சொல்லிக்கொடுக்கப்பட்டது" என்று கூறியதாக சுத்தீ (ரஹ் ) அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
இத்தொடருக்கு இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் விளக்கம் கூறுகையில், "அந்தப் பெயர்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமானவை ஆகும். அதாவது மனிதன், மிருகம், வானம், பூமி, கடல், தரை, கழுதை, குதிரை, இன்னும் இது போன்ற படைப்பினங்களின் பெயர்களைக் கற்பித்தான்" என்று கூறியதாக ளஹ் ஹாக் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
முஜாஹித் (ரஹ் ) அவர்கள், "எல்லாப் பிராணிகள், பறவைகள் மற்றும் அனைத்துப் பொருட்களின் பெயர்களையும் கற்றுக்கொடுத்தான்" என்று விளக்கம் அளித்தார்கள்.
இவ்வாறே சயீத் பின் ஜுபைர் (ரஹ் ), கத்தாதா (ரஹ் ) ஆகியோரும், மற்றும் முன்னோர்களில் சிலரும் கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
இவையனைத்திலும் சரியான கருத்தாவது: அல்லாஹ்  ஆதம் (அலை) அவர்களுக்கு எல்லாப் பொருட்களின் பெயர்களையும் அவற்றின் பண்புகளையும் அவற்றின் செயல்முறைகளையும் கற்றுத்தந்தான்.
இந்த அடிப்படையிலேயே, இவ்வசனத்தின் விளக்கம் தொடர்பாக இமாம் புகாரீ (ரஹ் ) அவர்கள் பின்வரும் நபிமொழி ஒன்றைக் குறிப்பிட்டுள்ளார்கள்:
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: இறைநம்பிக்கையாளர்கள் மறுமை நாளில் ஒன்றுதிரண்டு, "நம் இறைவனிடம் நமக்காகப் பரிந்துரைக்கக்கூடிய ஒருவரை நாம் தேடினால் என்ன?" என்று தங்களிடையே கூறிக்கொள்வர்.
பின்னர், (ஆதிமனிதர்) ஆதம் (அலை) அவர்களிடம் அவர்கள் அனைவரும் வந்து, "(ஆதமே!) நீங்கள்தான் மனிதர்களின் தந்தை ஆவீர்; அல்லாஹ் , தன்னுடைய கரத்தால் உங்களைப் படைத்தான்; தன்னுடைய வானவர்களை உங்களுக்குச் சிரம்பணியவைத்தான்; எல்லாப் பொருட்களின் பெயர்களையும் உங்களுக்குக் கற்றுத்தந்தான்; எனவே, (இப்போது நாங்கள் சிக்கியுள்ள) இந்த(க் கொடிய)ச் சூழலில் இருந்து எங்களை விடுவிக்க உங்கள் இறைவனிடம் எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள்" என்று கோருவர்.
ஆதம் (அலை) அவர்களுக்கு அல்லாஹ்  எல்லாப் படைப்புகளின் பெயர்களையும் கற்றுக்கொடுத்தான் என்பதற்கு இந்த நபிமொழி ஆதாரமாகும். அதனால்தான் இதைத் தொடர்ந்து, அ(ந்தப் பெயர்களுக்கு உரிய)வற்றை வானவர்களிடம் காட்டி, "நீங்கள் உண்மையாளர்களாயின், இவற்றின் பெயர்களை எனக்குத் தெரிவியுங்கள்" என்று கூறினான்.
இதற்கு முஜாஹித் (ரஹ் ) அவர்கள் விளக்கம் அளிக்கையில், "பின்னர், அப்பெயர்களுக்கு உரிய பொருட்களை அல்லாஹ்  வானவர்களுக்குமுன் தோன்றச்செய்தான்" என்று கூறினார்கள்.
ஹசன் (ரஹ் ), கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் கூறியதாக இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியிருப்பதாவது: அல்லாஹ் , ஆதம் (அலை) அவர்களுக்கு எல்லாப் பொருட்களின் பெயர்களையும் கற்றுக்கொடுத்தான்; ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதனதன் பெயர்களைக் குறிப்பிட்டான். ஒவ்வொரு சமுதாயமாக அவருக்கு எடுத்துக்காட்டப்பட்டது.
இவற்றின் பெயர்களை எனக்குத் தெரிவியுங்கள் 
"நீங்கள் உண்மையாளர்களாயின், இவற்றின் பெயர்களை எனக்குத் தெரிவியுங்கள்" என்ற இந்தத் தொடர் குறித்து ஹசன் மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் "நான் எந்தப் படைப்பைப் படைத்தாலும் அவற்றிலெல்லாம் (வானவர்களாகிய) நீங்கள்தான் மிகவும் அறிந்தவர்கள் என்ற உங்களது கருத்தில் நீங்கள் உண்மையாளர்களாயின், இவற்றின் பெயர்களை எனக்குத் தெரிவியுங்கள்" என்று விளக்கம் அளித்தார்கள்.
இதே வசனத்திற்கு சுத்தீ (ரஹ் ) அவர்கள் விளக்கம் அளிக்கையில், "ஆதமுடைய மக்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பர்; இரத்தம் சிந்துவர் என்று நீங்கள் கொண்டிருக்கின்ற கருத்தில் உண்மையாளர்களாயின், இவற்றின் பெயர்களை எனக்குத் தெரிவியுங்கள்" என்று கூறினார்கள்.
அதற்கு வானவர்கள், "நீ தூயவன்; நீ எங்களுக்குக் கற்றுக்கொடுத்ததைத் தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. நீயே நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய்" என்றனர்.
இந்த வசனம் (32), அல்லாஹ் வின் தூய்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் வானவர்கள் கூறியது ஆகும். அதாவது அல்லாஹ் வின் ஞானத்திற்கு உட்பட்ட எதையும் அவன் நாடினால் அன்றி வேறு யாரும் அறியவே இயலாது. மேலும், தாங்கள் எந்த ஒன்றை அறிந்தாலும் அது அவன் கற்றுக்கொடுத்ததைத் தவிர வேறு எதுவுமில்லை என்று கூறி இறைவனின் பரிசுத்தத்தை உணர்த்தும் வகையில் வானவர்கள் இவ்வாறு கூறினார்கள்.
அதனால்தான், "நீ தூயவன்; நீ எங்களுக்குக் கற்றுக்கொடுத்ததைத் தவிர வேறு எதுவும் எங்களுக்குத் தெரியாது. நிச்சயமாக, நீயே நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய்" என்று அவர்கள் கூறினர். அதாவது "நீயே எல்லாப் பொருட்களையும் அறிந்தவன்; படைப்புகள் விஷயத்திலும் முடிவுகள் எடுக்கும் விஷயத்திலும் நீ வல்லவன்; நாடியவற்றைக் கற்பிப்பதிலும் நாடியவற்றைக் கற்பிக்காமலிருப்பதிலும் நீயே வல்லவன்; இந்த விஷயங்களில் உனக்கே எல்லா ஞானமும் உண்டு; அதுவே முழு நீதியுமாகும்" என்று கூறினர்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: (குர்ஆனில் எங்கெல்லாம்) "சுப்ஹானல்லாஹ் " (அல்லாஹ்  தூயவன்) எனத் தன்னைப் பற்றித் தானே அல்லாஹ்  குறிப்பிடுகின்றானோ அதன் பொருளாவது: அல்லாஹ்  எல்லாக் குறைகளை விட்டும் தூயவன் என்பதை அவனே வெளிப்படுத்துகிறான்.

அனைத்தும் அறிந்தவன் 
--------------------------------
ஆதம் (அலை) அவர்கள், அல்லாஹ்  கற்றுக்கொடுத்த எல்லாப் பொருள்களின் பெயர்களையும் எடுத்துரைத்ததால் வானவர்களைக் காட்டிலும் அவருக்குரிய சிறப்பு வெளிப்பட்டது.
அப்போது, வானவர்களை நோக்கி அல்லாஹ் , "நான் வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை அறிவேன்; மேலும், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்துவைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா?" என்று கேட்டான். அதாவது, "மறைந்த மற்றும் வெளிப்படையான எல்லா இரகசியங்களையும் நான் அறிந்தவன் எனும் செய்தியை இதற்கு முன்னரே நான் உங்களிடம் சொல்லவில்லையா?" என்று கேட்டான்.
இதையே மற்றொரு வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹ்  கூறியுள்ளான்: (நபியே!) நீர் உரத்த குரலில் பேசினாலும் (மெதுவாகப் பேசினாலும் அல்லாஹ்  அதைக் கேட்கிறான்.) ஏனெனில், அவன் இரகசிய உரையாடலையும், அதைவிட மறைவானவற்றையும் அறிகின்றான். (20:7)
மேலும், இறைத்தூதர் சுலைமான் (அலை) அவர்களிடம் ஹுத்ஹுத் எனும் பறவை, "வானங்கள் மற்றும் பூமியில் மறைந்திருப்பவற்றை வெளிக்கொணர்பவனும், நீங்கள் மறைத்து வைப்பதையும் வெளிப்படுத்துவதையும் நன்கறிபவனுமாகிய அல்லாஹ் வுக்கு அவர்கள் சிரவணக்கம் செலுத்தும் வழியைத் தெரியாதவர்களாய் உள்ளனர்" (27:25) என்று சொன்னதாக வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
"நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்துவைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன்" என்பது குறித்து இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகையில், "அல்லாஹ்  வெளிப்படையான விஷயங்களை அறிந்திருப்பதைப் போன்றே மறைவான விஷயங்களையும் அறிந்துள்ளான்; அதாவது இப்லீஸ் தனது மனத்திற்குள் பூட்டி வைத்திருந்த ஆணவத்தையும் தற்பெருமையையும் நிச்சயமாக அவன் அறிந்துள்ளான்" என்று குறிப்பிட்டார்கள்.
இந்த வசனம் தொடர்பாக ரபீஉ பின் அனஸ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: வானவர்கள் வெளிப்படுத்திய விஷயம் என்பது, "பூமியில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப்போகின்றாய்?" என்ற அவர்களின் கேள்வியாகும். அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்திருந்த விஷயம் என்பது, "நம்முடைய இறைவன் நம்மைவிட அறிந்த, சிறப்புக்குரிய ஒரு படைப்பை ஒருபோதும் படைக்கப்போவதில்லை" என்ற அவர்களின் எண்ணமாகும். கல்வியறிவிலும் சிறப்பிலும் தங்களைவிட ஆதம் (அலை) அவர்களையே அல்லாஹ்  மேன்மைப்படுத்தி உள்ளான் என்பதை அவர்கள் பின்னர் அறிந்துகொண்டனர்.
இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: இந்த வசனம் தொடர்பாகக் கூறப்பட்டுள்ள கருத்துகளில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களின் கூற்றே மிகச் சரியானதாகும்.
அந்தக் கருத்தாவது: நான் வானங்கள் மற்றும் பூமியின் மறைவான விஷயங்களை அறிவேன். அத்தோடு, நீங்கள் நாவால் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மனத்திலேயே மறைத்து வைத்துள்ளவற்றையும் நான் நன்கறிவேன். எனக்கு எதுவும் மறைந்ததன்று. உங்களின் வெளிப்படையும் அந்தரங்கமும் எனக்கு ஒன்றே.
அவர்கள் நாவால் வெளியிட்டது என்னவெனில், "பூமியில் குழப்பம் விளைவித்து, இரத்தம் சிந்தக்கூடியவரையா படைக்கப்போகின்றாய்?" என்ற அவர்களின் கேள்வியாகும். அவர்கள் மறைத்துவைத்திருந்த அந்தரங்கம் என்னவெனில், இறைஆணைகளுக்கு மாறு செய்தல், அவனுக்கு வழிப்படாமல் ஆணவம் கொள்ளல் என இப்லீஸ் எவற்றையெல்லாம் மறைத்து வைத்திருந்தானோ அவைதான்.
இந்தச் சொல்லாட்சி சரிதான். (வானவர்களிடையே இருந்த இப்லீஸ் எனும் ஒருவன் இந்தக் குற்றங்களை மறைத்து வைத்திருப்பதைப் பொதுவாக அனைவரது செயலைப் போன்று கூறுகின்ற) இந்த மரபு அரபுகளிடையே உள்ள ஒன்றுதான். (போர்க்களத்தில்) ஒருவரோ அல்லது ஒரு சிலரோ கொல்லப்பட்டால், அல்லது தோற்கடிக்கப்பட்டால், (அவர்கள் சார்ந்த) "படையே கொல்லப்பட்டுவிட்டது, அல்லது தோற்கடிக்கப்பட்டுவிட்டது" என்று கூறுவர்.
ஒருவர் கொல்லப்பட்டதை, அல்லது தோற்கடிக்கப்பட்டதை, அனைவரின் தோல்வியாகச் சித்தரிப்பதைப் போன்றே இந்த வசனத்திலும் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதற்கு, "(நபியே! உம்முடைய) அறைகளுக்கு வெளியில் இருந்து உம்மை அழைப்பவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்கள் ஆவர்" (49:4) என்ற வசனம் எடுத்துக்காட்டு ஆகும்.
அவ்வாறு அழைத்தவர் "தமீம்" குடும்பத்தாரைச் சார்ந்த ஒரேயெ?ருவர்தான் என்று கூறப்பட்டுள்ளது. (இருப்பினும் அல்லாஹ்  இந்த வசனத்தில் பன்மை உருபுகளைப் பயன்படுத்தியுள்ளான்.) அதைப் போன்றே இவ்வசனத்திலும், நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்துவைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன்" என்று அல்லாஹ்  (பன்மையில்) கூறியுள்ளான்.
